- 


முனைப்பாடியார் 


இயற்றிய 


அற நெறிச்சாரம் 


தி . செல்வக்கேசவராய முதலியார் , M.A. , 


Pachaiyappa s College 


MADRAS 


PRINTED AT THE S. P. C. K. PRESS , VEPERY 


1912 


விலை , 4 அணா . 


NOTE 


This reprint of the first edition of 1905 has 
had the advantage of being compared with a 
manuscript copy placed at my disposal by my 
friend Mr. A. Sudarsanam Naynar , Sub -Inspector 
of Police, Pernamallur, North Arcot, for which I 
am much obliged to him . 


15th Feb., 1912 . 


T. C. 


PREFACE 


42 


ARANERICHÁRAM is a Jain work of rare merit by one 
Munaippádiár. The date of the work cannot now be fixed 
with precision . Some of its stanzas are found in an old 
poetical anthology, named Purathirattu ( also called 
Prasangábharanam ), whose contents range between the 
age of the Last Academy of Madura and that of Kamban . 
We may , therefore, only state approximately that it is 
more than five hundred years old . 

Nearly one - third of its contents savours of Jainism , 
and this is perhaps one reason why the work has been 
neglected and is not as popular as it deserves to be . The 
rest can be studied with advantage by any orthodox 
Tamilian without prejudice to his faith . The earnest 
ness of the author , his easy flow of style, and his pointed 
metaphors commend themselves to any casual reader. 
Except that some stanzas are found quoted in Ellis s 
Kural, and that some stanzas find a place in Pope s 
Anthology ( Seyyul Kalambakam ) —and these books are 
now out ofprint - no other use seems to have been made 
of this work . 

A few months back Dewan Bahadur V. Krishnama 
Chariar suggested to me the desirability of publishing the 
work . I had a manuscript copy of the work transcribed 
from an old cadjan copy of the late T. Shanmuka Kavi . 
royar , Tamil Pandit, San Thomé College. This I compared 
with the two copies available in the Government Manu 
script Library . I could not rely upon the readings found 
in these copies. I could not get any from Sri Pandi 
Duraisami Devar , the president - founder of the Tamil 
Sangam in Madura , —he borrowed my own copy for 
transcription some years ago . I applied to some Jain 
scholars in Conjeevaram to spare me a copy for a few 


4 


PREFACE .. 


days. They refused to comply with the request . I then 
requested M. R. Ry . A. Singaravelu Mudaliar Avargal, 
Senior Tamil Pandit , Govindu Naicker s Middle School, 
Madras , to lend me his copy . I am much obliged to 
him , as his copy , from a Jain , was of incalculable service 
in determining the correct reading of many stanzas 
which were actually tantalising me . Nevertheless , the 
present publication cannot be said to be accurate , as 
there are about balf a dozen stanzas , and even more , 
still puzzling and defying my attempts to decipher them . 

The work , in a chaotic condition as it was , afforded 
no clue to classification and arrangement. A casual 
perusal of Arungalacheppu , another Jain work , gave the 
clue , however, and I was able to find a stanza in Araneri. 
cháram , which cleared the difficulty. The work then 
lent itself readily to the classification now adopted . To 
facilitate reference to old manuscript copies, I have given 
the corresponding number of every stanza by its side , 
without numbering the stanzas in accordance with the 
present arrangement. 

I am prepared to forfeit the copyright ( what right 
have we for works of yore whose authors never bad the 
benefit of any Copyright Act ? ) and destroy the very 
few copies now printed , should any other gentleman in 
possession of better manuscript copies be willing to 
issue a better edition of the work . It is with this inten 
tion ( I speak in earnest ) that I bring out this edition . 
Except for the labour ( which of course was one of love ) 
and time spent in editing this work for the first time , I 
admit I shall be making no serious sacrifice in thus for 
feiting the so - called right . Alas ! we can never redeem 
the shame of letting slip irrevocably so many of our old 
literary gems into the cursed stream of Lethe . 


T. C. 


முகவுரை . 


டமாக 


திவான்பஹதர். வ . கிருஷ்ணமாசாரியர் இவ்வறநெறிச் 
சாரத்தை அச்சிடுகவென என்னை வேண்டினர் . திருமயிலை 
சண்முகக்கவிராய ரவர்களிடம் இருந்த பழைய ஏட்டுப்பிரதி 
யைப் பார்த்து ஏழு வருடங்கட்கு முன்னர் எழுதுவித்த என் 
பிரதி அச்சிடுதற்காகாத நிலைமையில் இருந்ததனால் , சென்னை 
துரைத்தனக் கையெழுத்துப் பிரதிசாலையிலுள்ள இரண்டு 
பிரதிகளுடன் அதனை ஒத்திட்டு ஒருவாறு திருத்திக்கொண் 
டேன் . கொண்டும் , பல பாக்கள் ஐயநிகழ்ச்சிக்கே இ 
இருந்தமையால் , ஊக்கம் இடையீடு படுகையில் , சென்னை 
கோவிந்து நாயகர் பாடசாலையில் தமிழாசிரியர் ஸ்ரீ ஆ . சிங்கார 
வேலு முதலியாரவர்கள் தம்மிடத்திருந்த ஒரு சைனருடைய 
பிரதியை உதவினர் . இடையீடுபட்ட ஊக்கத்தை இவ்வுதவி 
மீண்டும் எழச்செய்தது . இது காலத்தாற்செய்த வுதவியாத 
லின் , முதலியா ரவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவ 
னாகிறேன் . இந்தப் பிரதி பல வழுக்களையும் ஐயங்களையும் 
களைவதற்கு ஆதாரமாக இருந்தது . இருந்தும் , சில பாக்கள் 
பொருள் இதுவோ அதுவோ எதுவோ எனத் துணியல 
மல் இருந்தன . அப்பாக்களையும் அறியாமையால் விடுபட்ட 
வழுக்களையும் பிரதியுடையவர்கள் கண்டுபிடித்து வெளியிடு 
தல்வேண்டும். அவர்கள் பால் நான் இறுக்கும் தண்டம் இதுவே . 
அன்னோர் அது செய்து வேறொரு பதிப்பு அச்சிடுவதாயின் , 
என்னிடத்தில் எஞ்சியிருக்கும் அச்சுப்பிரதிகளை அழித்துவிட 
வும் ஆயத்தமாக இருக்கிறேன் . என்பால் அவர்கள் இறுக்கும் 
தண்டம் இதுவே . 

இந்நூலினை நாலடியார்போல் - பாகுபாடு செய்து அச் 
சிட எண்ணியிருந்தேன் . சில பாக்கள் என் பாகுபாட்டில் 
அடங்கவில்லை. இங்ஙனமிருக்கையில் , வேறு காரியமாக அருங் 
கலச்செப்பு என்னும் சைன நூலைப் பார்வையிடுகையில் , அந் 
நூலின் பாகுபாடு அறநெறிச்சாரத்துக் கடுத்ததென்று கண் 


லாகா 


6 


முகவுரை. 


டேன் . அந்த நோக்கத்துடன் மீண்டும் இந்நூலைப் பரி 
சோதிக்கையில் , “ காட்சியொழுக்கொடு ஞானந் தலைநின்று ” 
என்னும் பத்தாவது பாவே இந்நூலின் உட்கோளாமெனக் 
கொண்டு , அதன்படியே பாகுபாடு செய்துவிட்டேன் . இங்ங 
னம் பாகுபாடு செய்கையில் , பாக்கள் முன்னது பின்னும் பின் 
னது முன்னுமாக இடம் பெயர் தலால் , எட்டுப்பிரதியின்படி 
அவ்வப்பாவிற்குரிய எண்ணை அதன தன் பக்கல் காட்டியிருக்கி 
றேன் . பிரதியுள்ளவர்கள் இந்த ஆதரவைக்கொண்டு எளி 
தில் ஒத்திட்டுக்கொள்ளலாம் . வேறு பிரதிகளும் உரையும் 
( உரை சில சைனர்களிடம் இருப்பதாகக் கேள்வி ) கிடைக்கிற 
வரையில் இந்தப் பாகுபாட்டினை முடிந்ததொன்றாகக் கொள் 


எல் சாலாது . 


ப்ரஸங்காபரணம் என்னும் புறத்திரட்டில் இந்நூற்பாக்கள் 
சில உண்டு . புறத்திரட்டில் சங்கச் செய்யுள்கள் முதலாகக் கம்ப 
ராமாயணம் நளவெண்பா முதலிய பிற்காலத் திலக்கியங்கள் 
வரையில் பல நூல்களினின்றும் எடுத்த பாக்களைச் சேர்த்திருத் 
தலால் , அறநெறிச்சாரம் ஐந்நூறு வருடங்களுக்கு முற்பட்ட 
பழைய நூல் என்பது துணியலாம் . நூலின் இறுதியிலுள்ள 
நாந்தியால் நூலாசிரியர் முனைப்பாடியார் என்பது தெளிவு . 

முதலில் தெய்வவணக்கம் ஒன்றும் , இறுதியில் ஏற்பயன் 
இரண்டும் நாந்தி ஒன்றும் நீங்க , இந்நூலில் 222 வெண்பாக்கள் 
உள்ளன . அருகக்கடவுளும் அருகஸமயமும் அருகவாகமமும் 
சிறப்பாகக் கொண்டுரைக்கும் வெண்பாக்கள் நீங்க , அறமும் 
ஒழுக்கமும் முதலியன கூறும் ஏனைப்பாக்கள் செம்பாகமாய்ச் 
சுருங்கச்சொல்லல் விளங்கவைத்தல் முதலிய அழகுவாய்ந்து 
ஸமயக்ஷாத்ரமின்றி எல்லோரும் மேற்கொள்ளத்தக்கனவாக 
இராநின்றன . பல பாடல்களில் உருவகமுகத்தான் விளக்கி 
யிருக்கும் கருத்துக்கள் பசுமரத்தில் அறைந்த ஆணிபோல 
மனத்தில் வேரூன்றி நிலைக்கும் செவ்விவாய்ந்துள்ளன. 


பிரம்பூர், 
1905- ஜனவரி 27s . 


தி . செ . 


அறநெறிச்சாரம் .. 


தற்சிறப்புப்பிர் கிறம் 
தாவின்றி யெப்பொருளுங் கண்டுணர்ந்து தாமரைப் 
பூவின்மேற் சென்றான் புகழடியை - நாவிற் 
றுதித்தீண் டறநெறிச் சாரத்தைத் தோன்ற 
விரிப்பன் சுருக்காய் விரைந்து . 


பாயிரம் . 


அறவுரை கேட்டல் . 


( 
1 
) 


மறவுரையுங் காமத் துரையு மயங்கிப் 
பிறவுரையு மல்கிய ஞாலத்- தறவுரை 
கேட்குந் திருவுடை யாரே பிறவியை 
நீக்குந் திருவுடை யார் . 

1 
உரைப்பவன் கேட்பான் உரைக்கப் படுவ 
துரைத்ததனா லாய பயனும் - புரைப்பின்றி 
நான்மையும் போலியை நீக்கி யவை நாட்டல் 
வான்மையின் மிக்கார் வழக்கு . ( வான்மை - வாய்மை . ) ( 2 ) 

உரைப்பவன் . 
அறங்கேட் டருள்புரிந் தைம்புலன் கண் மாட்டும் 
இறங்கா திருசார் பொருளுந்- துறந்தடங்கி 
மன்னுயிர்க் குய்ந்துபோம் வாயி லுரைப்பானேல் 
பன்னுதற்குப் பாற்பட் டவன் . 

( 3 ) 


8 

அறநெறிச்சாரம் . 
பிள்ளைபேய் பித்தன் பிணியாளன் பின்னோக்கி 
வெள்ளை களிவிடமன் வேட்கையான்- 

தெள்ளிப் 
புரைக்கப் பொருளுணர்வா ரென்றிவரே நூலை 
உரைத்தற் குரிமையிலா தார் . 


( இச்செய்யுள் ஜீவஸம்போதனை என்னும் ஜைந்நூலில் அநித்திய 

மென்னு முதலதிகாரத்தில் ( 29 - வது செய்யுள் ) இவ்விதமாகவே 
அமைந்திருக்கின்றது . இதன் பொருள் பின் வருமாறு எழுதி 
யிருக்கின்றது . “ பாலனும் பேய்கொண்டானும் பித்தனும் 
வியாதியாளனும் தனமோகியும் அடக்கமிலாதானும் களிப்பா 
னும் கடுவிஷமனும் வேட்கையானும் தோஷக்கிராகியும் என் 
றிச் சொல்லப்பட்டா ரியாவரும் தர்மமுரைத்தற் குரியரல்லர் . 
உபசமரும் க்ஷமாபரரும் சமத்துவிபாவமுடையாரும் தர்ம 
முரைத்தற் குரியர் என்றவாறு . ) 


கேட்பான் . 


தன்சொல்லே மேற்படுப்பான் தண்டி தடிபிணக்கன் 
புன்சொல்லே போதரவு பார்த்திருப்பான்- இன்சொல்லை 
ஏன்றிருந்துங் கேளாத வேழை யெனவிவர்கட் 
கான்றவர்கள் கூறா ரறம் . ( தண்டி - மானி . ) 

( 5 ) 


தடுமாற்றுக் கஞ்சுவான் தன்னை யுவர்ப்பான் 
வடுமாற்ற மஞ்சித்தற் காப்பான் - படுமாற்றால் 
ஒப்புரவு செய்தாண் டுறுதிச்சொற் சேர்பவன் 
தக்கான் றரும வுரைக்கு . 

( தடுமாற்ற மஞ்சுவான் என்றும் பாடம் . ) 


( 6 ) 


ஆவட்டை போன்றறியா தாரை மயக்குறுத்திப் 
பாவிட்டார்க் கெல்லாம் படுகுழியாய்க் - காவிட் 
டிருமைக்கு மேமம் பயவா வெனவே 
தருமத்துப் போலிக டாம் . 

( பாவிட்டற்கெல்லாம் என்றும் பாடம் . ] 


( 
7 
) 


அறநெறிச்சாரம் . 


9 


உரைக்கப்படுவது . 
வினையுயிர் கட்டுவீ டின்ன விளக்கித் 
தினையனைத்துத் தீமையின் ராகி -- நினையுங்கால் 
புல்லறத்தைத் தேய்த்துலகி னோடும் பொருந்துவதாம் 
நல்லறத்தை நாட்டு மிடத்து . 

( 8 ) 


உரைத்ததனாலாய பயன் . 
புல்ல வுரைத்தல் புகழ்தல் பொருளீதல் 
நல்ல ரிவரென்று நட்பாடல் - சொல்லின் 
அறங்கேள்வி யாலாம் பயனென் றுரைப்பர் 
மறங்கேள்வி மாற்றி யவர் . 


( 9 ) 


நூலின் உட்கோள் . 
காட்சி யொழுக்கொடு ஞானந் தலைநின்று 
மாட்சி மனைவாழ்த லன்றியு - மீட்சியில் 
வீட்டுலக மெய்தல் எனவிரண்டே நல்லறங் 
கேட்டதனா லாய பயன் . 


( 10 ) 


( நற்காட்சி நன்ஞான நல்லொழுக்க மிம்மூன்றும் , தொக்க வறச் 

சொற் பொருள் என்பது அருங்கலச்செப்பு . திருநூற்றந்தாதி 
24 - வது செய்யுளில் “ மன்னுயிர்க்குப் பரத்திரயங்கள் பணித்த 
பிரான் என்புழி , பரத்திரயம் மேலான ரத்நத்ரயம் : அவை 
ஸம்யக்தர்சனம் ஸம்யக்ஜ்ஞானம் ஸம்யக்சாரித்ரம் என்பன 
என வுரைத்திருக்கின்றது .) 


அறம் 


அறத்தினியல்பு . 
மெய்ம்மை பொறையுடைமை மேன்மை தவமடக்கம் 
செம்மையொன் றின்மை துறவுடைமை - நன்மை 
திறம்பா விரதந் தரித்தலோ டின்ன 
அறம்பத்து மான்ற குணம் . ( 176 ) 


( செம்மையொன்றின்மை -பக்ஷபாதமின்மை .) 


அறத்தின் விசேஷம் . 


தனக்குத் துணையாகித் தன்னை விளக்கி 
இனத்து ளிறைமையுஞ் செய்து - மனக்கினிய 
போகந் தருதலாற் பொன்னே அறத்துணையோ 
டேகமா நண்பொன்று மில் . ( 159) 


ஈட்டிய வொண்பொருளு மில்லொழியும் சுற்றத்தார் 
காட்டுவாய் நேரே கலுழ்ந்தொழிவர் - மூட்டு 
மெரியி னுடம் பொழியும் ஈர்ங்குன்ற நாட 
தெரியி னறமே துணை . ( 147 ) ( காட்டுவாய் - இடுகாட்டில் ... 


நோற்பவ ரில்லவர்க்குச் சார்வாகி இல்லவரும் 
நோற்பவர்க்குச் சார்வா யறம்பெருகி- யாப்புடைக் 
காழுங் கிடுகும்போ னிற்குங் கயக்கின்றி 
ஆழிசூழ் வையத் தறம் . ( 84 ) 


11 


அறநெறிச்சாரம் . 


இளமையி லறஞ்செய்தல் . 


இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாகி 
வன்சொற் களைகட்டு வாய்மை யெருவட்டி 
அன்புநீர் பாய்ச்சி அறக்கதி ரீன்றதோர் 
பைங்கூழ் சிறுகாலைச் செய் . ( 112 ) 


[ “ அறப்பைங்கூ ழாக்குவார்க் , சென்று மிடும்பை யில " என்பது 

புறத்திரட்டில் கண்ட பாடபேதம் .) 


காலைச்செய் வோமென் றறத்தைக் கடைப்பிடித்துச் 
சாலச்செய் வாரே தலைப்படுவார்- மாலை 
கிடந்தா னெழுத லரிதான்மற் றென்கொல் 
அறங்காலைச் செய்யாத வாறு . ( 67 ) 


சென்றநா ளெல்லாஞ் சிறுவிரல்வைத் தெண்ணலாம் : 
நின்றநாள் யார்க்கு முணர்வரி-- தென்றொருவன் 
நன்மை புரியாது நாளுலப்ப விட்டிருக்கும் 
புன்மை பெரிது புறம் . ( 69 ) 


கோட்டுநா ளிட்டுக் குறையுணர்ந்து வாராதால் 
மீட்டொரு நாளிடையுந் தாராதால் - வீட்டுதற்கே 
வஞ்சஞ்செய் கூற்றம் வருதலால் நன்றாற்றி 
அஞ்சா தமைந்திருக்கற் பாற்று . ( 109 ) 


இன்றுளா ரின்றேயு மாய்வர் அவருடைமை 
அன்றே பிறருடைமை யாயிருக்கும்- நின்ற 
கருமத்த ரல்லாத கூற்றின் கீழ் வாழ்வார் 
தருமந் தலைநிற்றல் நன்று . ( 111 ) 


12 


அறநெறிச்சாரம் . 


மின்னு மிளமை யுளதா மெனமகிழ்ந்து 
பின்னை யறிவென்றல் பேதைமை - தன்னைத் 
துணித்தானுந் தூங்கா தறஞ்செய்க கூற்றம் 
அணித்தாய் வருதலு முண்டு. ( 106 ) 
( மின்னும் - ப்ரகாசிக்கும் . துணித்தானும் - வருத்தியும் . ) 


மூப்பொடு தீப்பிணி முன்னுறீஇப் பின்வந்து 
கூற்ற வாசன் குறும்பெறியு - மாற்ற 
அறவாண மாராய்ந் தடையின ஃ ,தல்லாற் 
பிறவரண மில்லை யுயிர்க்கு . ( 105 ) 


திருத்தப் படுவ தறக்கருமந் தம்மை 
வருத்தியு மாண்புடையார் செய்க- பெருக்க 
வரவும் பெருங்கூற்றம் வன்கண் ஞமன்கீழ்த் 
தரவறுத்து மீளாமை கண்டு . ( 107 ) 


முன்னே யொருவன் முடித்தான்றன் றுப்பெலாம் 
என்னே யொருவ னிகழ்ந்திருத்தல்- முன்னே 
முடித்த படியறிந்து முன்முன் னறத்தைப் 
பிடிக்க பெரிதாய் விரைந்து . ( 114 ) 


குறைக்கருமம் விட்டுரைப்பிற் கொள்ள வுலவா 
அறக்கரும மாராய்ந்து செய்க - பிறப்பிடைக்கோர் 
நெஞ்சேமாப் பில்லாதான் வாழ்க்கை . நிரயத்துக் 
துஞ்சாத் துயரந் தரும் . ( 65 ) 


அறம்புரிந் தாற்றுவ செய்யாது நாளும் 
உறங்குதல் காரண மென்னை- மறந்தொருவன் 
நாட்டு விடக்கூர்தி யச்சிறுங் காலத்துக் 
கூட்டுந் திறமின்மை யால் . ( 167 ) 


13 : 


அறநெறிச்சாரம் . 
பாவம் பெருகப் பழிபெருகத் தன்னோம்பி 

வ தொன்றில்லை யறனழித்துப்- பாவம் 
பொறாஅ முறைசெய் பொருவில் ஞமன்கீழ் 
அறாவுண்ணு மாற்றவு நின்று . ( 108 ) 


முற்செய் வினையின் பயன்றுய்த் ததுவுலந்தால் 
பிற்செய் வினையின்பின் போகலால்-- நற்செய்கை 
ஆற்றுந் துணையு மறமறவேல் நன்னெஞ்சே 
கூற்றங் குடில்பிரியா முன் . ( 185 ) 


திரையவித்து நீராட லாகா உரைப்பார் 
உரையவித் தொன்றுஞ்சொ லில்லை - அரைசராய்ச் 
செய்து மறமெனினு மாகா துளவரையால் 
செய்தவற்கே யாகுந் திரு . ( 66 ) 


அறிவிலிகள் அறவுரையால் பயனெய்தாமை. 
கல்லா வொருவனைக் காரணங் காட்டினும் 
இல்லைமற் றொன்று மறனுணர்தல் - நல்லாய் 
நறுநெய் நிறைய முகப்பினு மூழை 
பெறுமோ சுவையுணரு மாறு . 

( 55 ) 


வைகலு நீருட் கிடப்பினுங் கல்லிற்கு 
மெல்லென்றல் சால வரிதாகும்.- அஃதேபோல் 
வைகலு நல்லறங் கேட்பினுங் கீழ்கட்குக் 
கல்லினும் வல்லென்னு நெஞ்சு . ( 51 ) 


கயத்திடை யுய்த்திடினுங் கன்னனையா தென்றும் 
பயற்றுக் கறிவேவா தற்றால் - இயற்றி 
அறவுரை கேட்ட விடத்து மனையார் 
திறவுரை தேரு தவர் . - (50) 


14 


அறநெறிச்சாரம் . 


பொது 


அற்ற பொழுதே யறநினைத்தி யாதொன்றும் 
பெற்ற பொழுதே பிறநினைத்தி -- யெற்றே 
நிலைமையி னன்னெஞ்சே நின்னொடு வாழ்க்கை 
புலைமயங்கி யன்ன துடைத்து . ( 184 ) 


ஒருபால் திருத்த வொருபால் கிழியும் 
பெருவாழ்க்கை முத்தாடை கொண்ட - திருவாளா 
வீணாள் படாமை நீ துன்னம்பெய் யேயாக 
வாணாள் படுவ தறி . ( 116 ) [ துன்னம் - தைத்தல் . ) 

( துன்னும் பெய்யேயால் - பாடபேதம் .) 


உள்ள நா ணல்லறஞ் செய்கென்னுஞ் சாற்றன்றோ 
டில்லைநாட் பேயென் றிடங்கடிந்து- தொல்லை 
இடைக்கடையு மாற்றா ரிறந்தார்க்கு நின்றார் 
கடைத்தலைவைத் தீயும் பலி . ( 70 ) 

( சாத்தன்றோ - பாடபேதம் . ) 


ஒருநாளு நீதரியா யுண்ணென்று சொல்லி 
இருகாளைக் கீந்தாலும் ஏலாய்- திருவாளா 
உன்னோ றுெதி பெரிதெனினும் இவ்வுடம்பே 
நின்னோடு வாழ்தல் அரிது . ( 158 ) 


கட்டளை கோடித் திரியிற் கருதிய 
இட்டிகையுங் கோடு மதுபோலும் - ஒட்டிய 
காட்சி திரியி னறந்திரியு மென்றுரைப்பர் 
மாட்சியின் மிக்கவர் தாம் . ( 56 ) 


1. நற்காட்சி . 


[ “ மெய்ப்பொரு டேறுதல் நற்காட்சி யென்றுரைப்பர், எப்பொ 

ருளுங் கண்டுணர்ந் தார் " என்றார் அருங்கலச்செப்பில் . ) 


அவ்விநய மாறு மும்மூட மெண்மயமும் 
செவ்விதி னீக்கிச் சினங்கடிந்து- கவ்விய 
எட்டுறுப்பி னாய வியல்பினற் காட்சியார் 
சுட்டறுப்பர் நாற்கதியிற் றுன்பு . ( 11 ) 


அவ்விநயமாறு . 


[ அவ்விநயம் - விநயமல்லாதது . நல்வினையிற் றீர்ந்த வணக்கத்தை 
நல்லோர்கள் , சொல்லுவ ரவ்விநய மென்று " 

ரவ்விநய மென்று " - அருங்கலச் 
செப்பு .) 


அச்சமே யாசை உலகித மன்புடைமை 
மிக்கபா சண்டமே தீத்தெய்வ - மெச்சி 
வணங்குதல் அவ்விநயம் என்பவே மாண்ட 
குணங்களிற் குன்றா தவர் . ( 12 ) 
[ உலகிதம் - லௌகிகம் . தீத்தெய்வம் - மித்தியா தேவதை . )) 


மன்ன னுடன் வயிறு மாண்புடைத் தாய்தந்தை 
முன்னி முடிக்கு முனியாசான் -- பன்னியங் 
காய குரவ ரிவரென்ப வையத்துத் 
தூய குலஞ்சாதி யார்க்கு . ( 13 ) 


16 


அறநெறிச்சாரம் . 


மும்மூடம். 
[ மும்மூடம் உலகமூடம், பாசண்டிமூடம் , தேவமூடம் . மூடம் 

மயக்கு . ) 


னுலக 


மய் 


( 1 ) உலக மூடம் . 
( " வரைபாய்த றீப்புகுத லாறாட லென்ன , உரைப்பி 

க்கு - அருங்கலச்செப்பு .) 
மாமாங்க மாடல் மணற்குவித்தல் கல்லிடுதல் 
தாமோங் குயர்வரைமேற் சாவீழ்தல் -- காமங்கொண் 
டாடோ டெருமை யறுத்தல் இவையுலக 
மூடம் எனவுணரற் பாற்று . ( 14 ) 


| 


கண்டதனைத் தேறா தவனும் கனாக்கண்டு 
பெண்டிரைப் பேதுற்றுக் கொன்றானும் - பண்டிதனாய் 
வாழ்விப்பக் கொண்டானும் போல்வரே வையத்துக் 
கோள் விற்பக் கொள்ளாநின் றார் . ( 15 ) 


( 2 ) பாசண்டிமுடம் . 
[ “ மாசுண்ட மார்க்கத்து நின்றாரைப் பூசித்தல் , பாசண்டி மூட 

மெனல் " - அருங்கலச்செப்பு .) 


தோல்காவி சீரை துணிகீழ் விழவுடுத்தல் 
கோல்கா கரகங் குடைசெருப்பு - வேலொடு 
பல்லென்பு தாங்குதல் பாசண்டி மூடமாய் 
நல்லவரா னாட்டப் படும் . ( 16 ) 


ஆவரண மின்றி அடுவாளு மானைதேர் 
மாவரண மின்றி மலைவானும் - தாவில் 
கழுதை யிலண்டஞ் சுமந்தானும் போலப் 
பழுதாகும் பாசண்டி யார்க்கு . ( 17 ) 


- 


அறநெறிச்சாரம் . 

17 
( 3 ) தேவமூடம் . 
( " வாழ்விப்ப தேவ ரென மயங்கி வாழ்த்துதல் , பாழ்பட்ட தேவ 

மயக்கு " மயக்கார்வஞ் செற்ற முடையாரை யேத்தல் , துயக் 
குடைத் தேவ மயக்கு " - அருங்கலச்செப்பு . ) 
சக்கர னான்முகன் சங்கரன் பூரணன் 
புத்தன் கபிலன் கணாதரனென் - றெத்திறத் 
தேகாந்த வாதிக ளெண்கேட்ட வாதன் போல் 
ஆகாதா மாத்தன் றுணிவு . ( 18 ) 

( ஆதன்- பேதை . ஆத்தன் - அருகன் . ] 


| 


| 


| 


எண் மயம் . 
( எண்மதம் - எண்வகைச் செருக்கு . " பிறப்புக் குலம்வலி செல்வம் 

வனப்புச் , சிறப்புத் தவமுணர்வோ டெட்டு " “ இவற்றாற் 
பெரியோ மியாமென் றெழுந்தே , இகக்கி லிறக்கு மறம் " 
அருங்கலச்செப்பு . பிறப்பு- தாய் வமிசம் . குலம் - தகப்பன் 
வமிசம் . வலி - பராக்கிரமம் . செல்வம் - ஐசுவரியம் . வனப்பு 
அழகு . சிறப்பு - பூச்சியம் . ] 
அறிவுடைமை மீக்கூற்ற மாந குலனே 
உறுவலி நற்றவ மோங்கிய - செல்வம் 
பொறிவனப்பி னெம்போல்வா ரில்லென்னு மெட்டும் 
இறுதிக்க ணேமாப் பில . ( 19 ) 

எட்டுறுப்பு. 
( எட்டு வகையுறுப்பிற் றாகி யியன்றது , சுட்டிய நற்காட்சி தான் " 

அருங்கலச்செப்பு . ) 
ஐய 

ய மவாவே யுவர்ப்பு மயக்கின்மை 
செய்பழி நீக்க னிறுத்துதல் - மெய்யாக 
அன்புடைமை யான்ற வறவிளக்கஞ் செய்தலோ 
டென்றிவை யெட்டா முறுப்பு . ( 20 ) 
( செய்யபழி நீக்கி நிறுத்துதல் என்றும் பாடம் .) 


2 


18 


அறநெறிச்சாரம் . 


தலைமகனு நூலு முனியும் பொருளுந் 
தொலைவின் றுணிவொடு பக்கம் - மலைவின்றி 
நாட்டியிவ் வாறு முரைப்பரே நன்னெறியைக் 
காட்டி யறமுரைப் பார் . ( 29 ) 
( " தலைமகனு நூலு முனியுமிம் மூன்றும் , நிலைமைய தாகும் பொ 

ருள் என்றது அருங்கலச்செப்பு .) 


| 


தலை மகன் . 
( " குற்றமொன் றின்றிக் குறைலின் றுணர்ந்தறம் , பற்ற வுரைத்தா 

னிறை " தெறித்த பறையி னிராகாதி யின்றி, உரைத்தா 
னிறைவ னறம் " -அருங்கலச்செப்பு .) 


இறந்தும் பெரியநூ லெம்மதே தெய்வம் 
அறந்தானு மிஃதேசென் முற்றத்- துறந்தார்க 
டம்பாலே வாங்கி யுரைத்ததனா லாராய்ந்து 
நம்புக நல்ல வறம் . ( 23 ) 


ஒன்றோடொன் றொவ்வாத பாசண்டத் துள்ளெல்லாம் 
ஒன்றோடொன் றொவ்வாப் பொருடெரிந் -- தொன்றோடொன் 
செவ்வா வுயிரோம்பி யுட்டூய்மை பெற்றதே 
அவ்வாய தாகு மறம் . ( 24 ) 


நூல் . 


( “ மெய்ப்பொருள் காட்டி உயிர்கட் கரணாகித் , துக்கங் கெடுப்பது 

நூல் " என்று முண் டாகி இறையால் வெளிப்பட்டு , நின்றது 
நூலென் றுணர் " -அருங்கலச்செப்பு .) 
நிறுத்தறுத்துச் சுட்டுரைத்துப் பொன் கொள்வான் போல 
அறத்திறனு மாராய்ந்துள் புக்காற் - பிறப்பறுக்கும் 
மெய்ந்நூ றலைப்பட லாகுமற் றாகாதே 
கண்ணோடிக் கண்டதே கண்டு . ( 21 ) 


19 


அறநெறிச்சாரம் . 
காய்த லுவத்த லகற்றி யொருபொருட்கண் 
ஆய்த லறிவுடையார் கண்ணதே - காய்வதன்கண் 
உற்ற குணந்தோன்றா தாகு முவப்பதன்கண் 
குற்றமுந் தோன்றாக் கெடும் . ( 22 ) 


முனி . 


[ " இந்தியத்தை வென்றான் தொடர்ப்பாட்டோ டாரம்ப , முந்து 

துறந்தான் முனி “ தத்துவ ஞான நிகழ்ச்சியுஞ் சிந்தையு, 
முய்த்த விருடிகண் மாண் பு " - அருங்கலச்செப்பு. ] 


துறந்தார் துறந்தில ரென்றறிய லாகும் 
துறந்தவர் கொண்டொழுகும் வேடக்- 

துறந்தவர் 
கொள்ப கொடுப்பவற்றாற் காணலாம் மற்றவர் 
உள்ளங் கிடந்த வகை . ( 25 ) 


விந்தியக் கொல்கா விருமுத் தொழில்செய்தல் 
சிந்தைதீ சப்பியத்தின் மேலாக்கல் ---- பந்தம் 
வருவா விவையெய்து மாறொழுகு வாற்கே 
உரிதாகு மும்ப ருலகு . ( 26 ) 
( விந்து- இந்திரியம் . அவ்வியம் -தேவர்க்கிடப்படுவது .) 


அழலடையப் பட்டா னதற்குமா றாய 
நிழலாதி தண்ணியல்பே நாடும் - அழலதுபோற் 
காமாதி யாலாங் கடுவினை கட்டழித்துப் 
போமாறு செய்வார் புரிந்து . ( 27 ) 

( கடுவினைக் கட்டறுத்து - பாடபேதம் . ) 


வெப்பத்தா லாய வியாதியை வெல்வதூஉம் 
வெப்பமே யென்னார் விதியறிவார் - வெப்பந் 
தணிப்பதூஉந் தட்பழே தான்செய் வினையைத் 
துணிப்பு தூஉந் தூய வொழுக்கு . ( 23 ) 


20 


அறநெறிச்சாரம் . 


பொருள் . 
தத்தம திட்டந் திருட்ட மெனவிவற்றோ 
டெத்திறத்து மாறாப் பொருளுரைப்பர் - பித்தரவர் 
நூல்களும் பொய்யேயர் நூல்விதியி னோற்ப வரும் 
மால்க ளெனவுணரற் பாற்று . ( 30 ) 
குருட்டுச் செவிடர்கள் கோல்விட்டுத் தம்முள் 
தெருட்டி வழிசொல்லிச் சேறல் - திருட்டேட்டம் 
மாறு கொளக்கிடந்த மார்க்கத்தால் நற்கதியில் 
ஏறுது மென்பா ரியல்பு . ( 31 ) 

( திருட்டேட்டம் - திருட்டம் இட்டம் . ) 

தொலைவின்றுணிவு . 
அற்றறியுங் காரணத்தை யாராய்ந் தறவுரையைக் 
கற்றறிந்த மாந்த ருரைப்பவே - மற்றதனை 
மாட்சி புரிந்த மதியுடை யாளரே 
கேட்பர் கெழுமி யிருந்து . ( 32 ) 
உருவு மொழுக்கமு ஏலும் பொருளும் 
பொருவிற் றலைமகனோ டின்ன --வொரு மாது 
கண்டு கருதிக் கயக்கறத் தேர்ந்தபின் 
கொண்டுவீ டேற்க வறம் . ( 33 ) ( சயக்கு - சோர்வு . ) 

( கயக்கறுத் தொத்தபின் பாடபேதம் .) 
நூலுணர்வு நுண்ணொழுக்கங் காட்டுவிக்கு நொய்யவாம் . 
சால்பின்மை காட்டுஞ் சவர்ச்செய்கை - பால்வகுத்துப் 
பட்டிமையா லாகா பரமார்த்தம் பற்றின்மை 
ஒட்டுவா னுய்ந்துபோ வான் . ( 34 ) ( சவர் - சவர்நிலம் . ) 

பக்கம் . 
புனைபடை கொண்டஞ்சித் தற்காப்பான் றன்னை 
வினைகடியு மென்றடி வீழ்தல் - கனையிருட்கண் 
பல்லெலி தின்னப் பறைந்திருந்த பூனையை 
இல்லெலி காக்குமென் றற்று . ( 35 ) ( பறைதல் - சொல்லல் . ) 


| 


அறநெறிச்சாரம் . 

2 
மாடமு மண்ணீடுங் கண்டடக்க மில்லாரைக் 
கூடி வழிப்படுங் கோறமை - யாடாங்கின் 
ஏவகமாய் நின்றானோர் கூத்தனை யூர்வேண்டிச் 
சேவசமாய் நின்ற துடைத்து . ( 36 ) 

( மண்ணீடு - மூடுசாந்திட்ட வீடு . ] 
நாற்றமொன் றில்லாத பூவொடு சாந்தினை 
நாற்றந்தான் வேண்டி யதுபோலும்- மாற்ற 
மறுவறு சீலமு நோன்புமில் லாரை 
உறுபயன் வேண்டிக் கொளல் . (37 ) 
மால்கடல் சூழ் வையத்து மையாதாங் காத்தோம்பு 
பால்கருதி யன்ன துடைத்தென்பர் - மேல்வகுத்து 
மன்னிய நற்குண மில்லாரைத் தாம்போற்றிப் 
புண்ணியங் கோடு மெனல் . ( 33 ) [ மையா - மலட்டுப்பசு . ) 
உடங்கமிழ்தங் கொண்டா னொருவன் பலரும் 
விடங்கண்டு நன்றிதுவே யென்றால் - மடங்கொண்டு 
பல்லவர் கண்டது நன்றென் றமிழ்தொழிய 
நல்லவனு முண்ணுமோ நஞ்சு . ( 39 ) [உடங்கு - கூடிநிற்கை .) 
அருள்வட்ட மாக வறிவு கதிராய்ப் 
பொருள்வட்ட மெல்லாம் விளக்கி - யிருள்வட்டம் 
மாற்று மறிவான ஞான வளரொளியான் 
வேற்றுலிங்கத் தோன்றும் வெளிறு . ( 40 ) 
தன்னையுந் தன்னிற் பொருளையும் பட்டாங்கிற் 
பன்னி யறமுரைக்க வல்லாரை - மன்னிய 
சிட்ட ரெனச்சிட்டன் றேற்றுவ தல்லாரைச் 
சிட்டரென் றேத்தல் சிதைவு . ( 41 ) 
எத்துணை கற்பினும் ஏகாந்த வாதிகள் 
புத்தியுஞ் சொல்லும் பொலிவிலவாய் - மிக்க 
அறிவனூல் கற்றா ரலவெனவே நிற்கும் 
எறிகதிர்முன் னீள்சுடரே போன்று . ( 42) 


22 


அறநெறிச்சாரம் . 


( நற்காட்சியின் சிறப்பு அருங்கலச்செப்பில் பின்வருமாறு உரைத் 
திருக்கின்றது . ] 
காட்சி விசேடம் உணர்வு மொழுக்கமும் 
மாட்சி யதனிற் பெறும் . 
நற்காட்சி யில்லா ருணர்வு மொழுக்கமும் 
ஒற்கா வொசிந்து கெடும் . 
காட்சியொ டொப்ப தியாங்காணோம் வையத்து 
மாட்சி யுடைய துயிர்க்கு . 
விரத மிலரெனினுங் காட்சி யுடையார் 
நரகம் புகுத லிலர் . 
கலங்கலில் காட்சி யுடையா ருலகில் 
விலங்காய்ப் பிறத்த லிலர் . 
பெண்டிர் நபுஞ்சக ராகார் பிழைப்பின்றிக் 
கொண்டநற் காட்சி யவர் . 
இழிகுலத் தென்றும் பிறவா ரிறைவன் 
பழுதறு காட்சி யவர் . 
உறுப்பிற் பிறர்பழிப்ப வென்றும் பிறவார் 
மறுப்பாடில் காட்சி யவர் . 
குறுவாழ்க்கை நோயொடு நல்குரவு கூடப் 
பெறுவாழ்க்கை யுட்பிறத்த லில் . 
அரச ரிளவரசர் செட்டியரு மாவர் 
புரைதீர்ந்த காட்சி யவர் . 
விச்சா தாரும் பலதே வருமாவர் 
பொச்சாப்பில் காட்சி யவர் . 
முச்சக் காத்தொடு சித்தியு மெய்துவர் 
நச்சறு காட்சி யவர் . 


II . நல்லொழுக்கம் . 


ஒழுக்கம் . 


மக்க ளுடம்பு பெறற்கரிது பெற்றபின் 
மக்க ளறிவு மறிவரிது- மக்கள் 
அறிவ தறிந்தா ரறத்தின் வழுவார் 
நெறித்தலை நின்றொழுகு வார் . ( 212 ) 


[ அறிவதறிந்தாரென்பா ரறத்தின் வழுவா என்பது புறத்திரட்டிற் 

கண்ட பிரதிபேதம் . ) 


பிறந்த விடநினைப்பிற் பேர்த்துள்ள லாகா 
மறந்தேயு மாண்பொழியு நெஞ்சே - சிறந்த 
ஒழுக்கத்தோ டொன்றி யுயப்போதி யன்றே 
புழுக்கூட்டுப் பொச்சாப் புடைத்து . ( 182 ) 


கற்றவழியில் நிற்றல் . 
தேசுந் திறனறிந்த திட்பமுந் தேர்ந்துணர்ந்து 
மாசு மனத்தகத் தில்லாமை - ஆசின்றிக் 
கற்றல் கடனறிதல் கற்றா ரினத்தராய் 
நிற்றல் வரைத்தே நெறி . ( 127 ) 


எப்பிறப் பாயினு மேமாப் பொருவற்கு 
மக்கட் பிறப்பிற் பிறிதில்லை- அப்பிறப்பில் 
கற்றலுங் கற்றவை கேட்டலுங் கேட்டதன்கண் 
நிற்றலுங் கூடப் பெறின் . ( 142 ) 
கற்றதுவுங் கற்றொருபா னிற்பக் கடைப்பிடியு 
மற்றொருபால் போக மறித்திட்டுத் - தெற்றென 
நெஞ்சத்துட் டீமை யெழுதருமே லின்னாதே 
கஞ்சத்துட் கற்பட்டாற் போன்று . ( 123 ) 


24 


அறநெறிச்சாரம் . 
விதிப்பட்ட நூலுணர்ந்து வேற்றுமை நீக்கிக் 
கதிப்பட்ட நூலினைக் கையிகந் தாக்கிப் 
பதிப்பட்டு வாழ்வார் பழியாய செய்தல் 
மதிப்புறத்திற் பட்ட மறு . ( 162 ) 


பற்றொடு செற்றம் பயமின்றிப் பல்பொருளும் 
முற்ற வுணர்ந்தான் மொழிந்தன - கற்றும் 
கடையாய செய்தொழுகுங் காரறிவி னாரை 
அடையா ரறிவுடை யார் . ( 156 ) 


நல்வினைப்பி னல்லால் நறுந்தா மரையாளும் 
செல்லாள் சிறந்தார்பி னாயினு - நல்வினைதான் 
ஒத்து மொழுக்கமுந் தானமு முள்வழி 
நீத்த லொருபொழுது மில் . ( 124 ) 


தன்னிற் பிறிதில்லை தெய்வ நெறிநிற்பில் 
ஒன்றானுந் தானெறி நில்லானேல் - தன்னை 
இறைவனாச் செய்வானுந் தானேதான் றன்னைச் 
சிறைவனாச் செய்வானுந் தான் . ( 172 ) 


அஞ்சினா யேனு மடைவ தடையுங்காண் 
துஞ்சினா யென்று வினைவிடா - நெஞ்சே 
அழுதா யெனக்கருதிக் கூற்றொழியா தாற்றத் 
தொழுதேன் நிறையுடையை யாகு . ( 189 ) 


அடக்கம் . 


பலகற்றோம் யாமென்று தற்புகழ வேண்டா 
அலர்கதிர் ஞாயிற்றைக் கைக்குடையுங் காக்கும் 
சிலகற்றார் கண்ணு முளவாம் பலகற்றார்க் 

கச்சாணி யன்னதோர் சொல் . ( 43 ) 
( அலர்கதிர்ஞாயிற்றைக் குடைகரக்குஞ் சிலகற்றார் கண்ணுமுளவாங் 

கதிரொளிபோற் பலகற்றார்க் என்பது ஒரு பிரதியிற் கண்ட 
பாடபேதம் . ) 


25 


அறநெறிச்சாரம் . 


வெகுளாமை . 
உழந்துழந்துங் கொண்ட வுடம்பினைக் கூற்றுண்ண 
இழந்திழந் தெங்கணுந் தோன்றச் - சுழன்றுழன்ற 
சுற்றத்தா ரல்லாதா ரில்லையா னன்னெஞ்சே 
செற்றத்தாற் செய்வ துரை . ( 102 ) 
( உழந்துழந்து கொண்ட . எங்கண்ணும்-- பாடபேதம் . ) 


உயிரு முடம்பும் பிரிவுண்மை யுள்ளிச் 
செயிருஞ் சினமுங் கடிந்து- பயிரிடைப் 
புற்களைந்து நெற்பயன் கொள்ளு மொருவன்போல் 
நற்பயன் கொண்டிருக்கற் பாற்று . ( 178 ) 


பொறை . 
தன்னை யொருவ னிகழ்ந்துரைப்பிற் றானவனைப் 
பின்னை யுரையாப் பெருமையான் - முன்னை 
வினைப்பயனு மாயிற்றா மென்றதன்கண் மெய்ம்மை 
நினைத்தொழிய நெஞ்சினோ யில் . ( 96 ) 
எள்ளிப் பிறருரைக்கு மின்னாச்சொல் தன்னெஞ்சில் 
கொள்ளிவைத் தாற்போல் கொடிதெனினு - மெள்ள 
அறிவென்னு நீரா லவித்தொழுக லாற்றின் 
பிறிதெனினும் வேண்டா தவம் . ( 101 ) 
நம்மைப் பிறர்சொல்லும் சொல்லிவை நாம்பிறரை 
எண்ணாது சொல்லு மிழுக்கிவை யென்றெண்ணி 
உரைகள் பரியா துரைப்பாரில் யாரே 
களைகண தில்லா தவர் . ( 213 ) 

இன்னாசெய்யாமை . 
பிறர்க்கின்னா செய்தலிற் பேதைமை யில்லை 
பிறர்க்கின்னா தென்றுபே ரிட்டுத் - தனக்கின்னா 
வித்தி விளைத்து வினைவிளைப்பக் காண்டலிற் 
பித்து முளவோ பிற . ( 95 ) 


26 


அறநெறிச்சாரம் . 


புறங்கூறாமை . 
முன்னின் றொருவன் முகத்தினும் வாயினும் 
கன்னின் றுருகக் கலந்துரைத்துப் - பின்னின் 
றிழித்துரைக்குஞ் சான்றோரை யஞ்சியே தேவர் 
விழித்திமையா நின்ற நிலை . ( 49 ) 
பொய்ம்மேற் கிடவாத நாவும் புறனுரையைத் 
தன்மேற் படாமை தவிர்ப்பானு - மெய்ம்மேல் 
பிணிப்பண் பழியாமை பெற்ற பொழுதே 
தணிக்கு மருந்து தலை. ( 152 ) 

மதுபானம் . 
ஒளியு மொளிசான்ற செய்கையுஞ் சான்றோர் 
தெளிவுடைய ரென்றுரைக்குந் தேசும் - களியென்னும் 
கட்டுரையாற் கோதப் படுமேல் இவையெல்லாம் 
விட்டொழியும் வேறாய் விரைந்து . ( 145 ) 

சூது . 
ஓதலு மோதி யுணர்தலும் சான்றோரால் 
மேதை யெனப்படு மேன்மையும் - சூது 
பொருமென்னுஞ் சொல்லினாற் புல்லப் படுமேல் 
இருளா மொருங்கே யிவை . ( 148 ) 

மானம் . 
தனக்குத் தகவல்ல செய்தாங்கோ ராற்றால் 
உணற்கு விரும்புங் குடரை - வனப்புற 
ஆம்பற்றாள் வாடலே போல வகத்தடக்கித் 
தேம்பத்தாங் கொள்வ தறிவு. ( 157 ) 

காமம் . 
அறனு மறனறிந்த செய்கையுஞ் சான்றோர் 
திறனுடைய னென்றுரைக்குந் தேசும் - பிறனில் 
பிழைத்தா னெனப்பிறரால் பேசப் படுமேல் 
இழுக்கா மொருங்கே யிவை . ( 149 ) 


27 


அறநெறிச்சாரம் . 
சாவாய்நீ நெஞ்சே சல்லிய வென்னைநீ 
ஆவதன்க ணொன்றானு நிற்கொட்டாய்- ஓவாதே 
கட்டழித்துக் காமக் கடற்கென்னை யீர்ப்பாயே 
விட்டெழுங்கா லென்னாவாய் சொல் . ( 187 ) 


( சல்லியம் - கலக்கம் . ) 


பழியொடு பாவத்தைப் பாராய்நீ கன்றிக் 
கழிபெருங் காமநோய் வாங்கி வழிபடா 
தோடுமன னேவிடுத் தென்னை விரைந்து நீ 
நாடிக்கொள் மற்றோ ரிடம் . ( 188 ) 


மக்களு மக்களல் லாரு மெனவிரண்டு 
குப்பைத்தே குண்டுநீர் வையகம் - மக்கள் 
அளக்குங் கருவிமற் றொண்பொரு ளொன்னே 
துளக்கறு வெள்வளையார் தோள் . ( 211 ) 

துளக்கற - பாடபேதம் . ) 


நட்பு . 


இம்மை யடக்கத்தைச் செய்து புகழாக்கி 
உம்மை யுயர்கதிக் குய்த்தலால் - மெய்ம்மையே 
பட்டாங் கறமுரைக்கும் பண்புடை யாளரே 
நட்டா ரெனப்படு வார் . ( 44 ) 


நட்டா ரெனப்படுவார் நாடுங்கால் வையத்துப் 
பட்டாம் பலபிறப்புத் துன்பமென் -- றொட்டி 
அறநெறி கைவிடா தாசாரங் காட்டிப் 
பிறநெறி பேர்க்கிற் பவர் . ( 45 ) 


நட்டாரை வேண்டி னறுமென் கதுப்பினாய் 
விட்டாரை யல்லாற் கொளல்வேண்டா - விட்டார் 
பொறிசுணங்கு மென்முலைப் பொன்னனாய் உய்ப்பர் 
மறிதர வில்லாக் கதி . ( 46 ) 


28 


அறநெறிச்சாரம் . 
காலொடு கையமுக்கிப் பிள்ளையை வாய்தெறித்துப் 
பாலொடு நெய்பெய்யுந் தாயனையர் - சால 
அடக்கத்தை வேண்டி யறன்வலிது நாளும் 
கொடுத்து மேற் கொண்டொழுகு வார் . ( 47 ) 


கழியும் பகலெல்லாங் காலை யெழுந்து 
பழியொடு பாவம் படாமை - யொழுகினார் 
உய்க்கும் பொறியாரை நாடி யுழி தருமே 
துய்க்கும் பொருளெல்லாந் தொக்கு . ( 154 ) 


காய வுரைத்துக் கருமஞ் சிதையாதார் 
தாயரோ டொவ்வாரோ தக்கார்க்கு- வாய்பணிந் 
துள்ள முருக வுரைத்துப் பொருள் கொள்வார் 
கள்ளரோ டொவ்வாரோ தாம் . ( 48 ) 


அறுதொழி னீத்தாரை மெச்சா தவற்றோ 
குறுநரைச் சார்ந்துய்யப் போதல் - இறுவரைமேல் 
கண்ணின் முடவன் துணையாக நீள்கானம் 
கண்ணிலான் சென்ற துடைத்து . ( 86 ) 


குற்றத்தை நன்றென்று கொண்டு குணமின்றிச் 
செற்ற முதலா வுடையவரைத் - தெற்ற 
அறிந்தாரென் றேத்து மவர்களைக் கண்டால் 
துறந்தெழுவர் தூய்க்காட்சி வார் . ( 128 ) 


புலான் மறுத்தல் . 
கொன்றூ னுகருங் கொடுமையை யுண்ணினைந் 
தன்றே யொழிய விடுவானேல் -- என்றும் 
இடுக்க ணெனவுண்டோ இல்வாழ்க்கைக் குள்ளே 
படுத்தானாந் தன்னைத் தவம் . ( 62 ) 

( இன்றே - பிரதிபேதம் .) 


29 


அறநெறிச்சாரம் 
தம்புண் கழுவி மருந்திடுவர் தாம்பிறிதின் 
செம்புண் வறுத்த வறைதின்பர் - அந்தோ 
நடுநின் றுலக நயனிலா மாந்தர் 
வடுவன்றோ செய்யும் வழக்கு . ( 97 ) 

( உலகினயனிலா - பிரதிபேதம் .) 


பொது - 


அறங்கூறு நாவென்ப நாவும் செவியும் 
புறங்கூற்றுக் கேளாத வென்பர்- பிறன்றாரத் 
தற்றத்தை நோக்காத கண்ணென்ப யார்மாட்டும் 
செற்றத்தைத் தீர்ந்ததா நெஞ்சு. ( 202 ) 


பெண்விழைவார்க் கில்லை பெருந்தூய்மை பேணாதூன் 
உண்விழைவார்க் கில்லை யுயிரோம்பல் எப்பொழுதும் 
மண்விழைவார்க் கில்லை மறமின்மை மாணாது 
தம்விழைவார்க் கில்லை தவம் . ( 115 ) 


கல்லான் கடைசிதையும் காமுகன் கண்காணான் 
புல்லான் பொருள்பெறவே பொச்சாக்கும் - நல்லான் 
இடுக்கணும் இன்பமும் எய்தியக் கண்ணும் 
நடுக்கமு நன்மகிழ்வு மில் . ( 150 ) 


தானத்தின் மிக்க தருமமும் தக்காற்கு 
ஞானத்தின் மிக்க வுசாத்துணையும் 

- மானம் 
அழியா வொழுக்கத்தின் மிக்கதூஉ மில்லை 
பழியாமல் வாழுந் திறம் . ( 61 ) 


தூயவாய்ச் சொல்லாடல் வண்மையும் துன்பங்கள் 
ஆய பொழுதாற்று மாற்றலும் - காய்விடத்து 
வேற்றுமை கொண்டாடா மெய்ம்மையும் இம்மூன்றும் 
சாற்றுங்காற் சாலத் தலை . ( 153 ) [வண்மை - லக்ஷ்ணம் . ) 


30 

அறநெறிச்சாரம் . 
வெம்மை யுடைய தடிசில் விழுப்பொருட்கண் 
செம்மை யுடையதாஞ் சேவகம் - தம்மைப் 
பிறர்கருதி வாழ்வதாம் வாழ்க்கை இம்மூன்றும் 
உறவருவ தோர்வதா மோர்ப்பு . ( 204 ) 


ஒறுப்பாரை யானொறுப்பன் தீயார்க்குந் தீயேன் 
வெறுப்பார்க்கு நான்மடங்கே யென்ப- ஒறுத்தியேல் 
ஆர்வ மயக்கங் குரோதம் இவை மூன்றும் 
ஊர்பசை நின்க ணொறு . ( 98 ) 


குலத்துப் பிறந்தார் வனப்புடையார் கற்றார் 
நினைக்குங்கால் நின்றுழியே மாய்வர் - வினைப்பயன்கொல் 
கல்லார் குலமில்லார் பொல்லார் தறுகட்ப 
மில்லார்பின் சென்ற நிலை . ( 151 ) ( தறுகட்பம் - பெருமை . ) 

ம்பன்றான் றன்னொடு காம்படுதோள் வள்ளி 
உடம்பினுங் கூட்ட மதுவுவந்து கேட்பர் - அடங்கிக் 
கொடுத்துண்மின்கொண்டொழுக்கங் காணுமினென்பார்சொல் 
அடுப்பேற்றி யாமைதீய்ந் தற்று , ( 54 ) 


( இரண்டாவது அடி ஐஞ்சீரடி . ) 


வேட்டவாய்க் கேட்பர் விரைந்தோடி ஞாலத்தார் 
கேட்டைக் கிழத்தியைப் பாடுங்கால் - கோட்டில்லா 
ஓதுமி னோதி யடங்குமி னென்னுஞ்சொல் 
கூதற்குக் கூத ரனைத்து . ( 53 ) 

( 53 :) ( கூதல் - குளிர் .) 


III . நன்ஞானம் . 


| 


நிலையாமை . 
இறையிறை யின்சந்தித் தென்பொடூன் சார்த்தி 
முறையி னரம்பெங்கும் யாத்து - நிறைய 
அவாப்பெய்த பண்டியை யூர்கின்ற பாகன் 
புகாச்சுருக்கிற் பூட்டா விடும் . ( 168 ) 

[ நரம்பெங்குமார்த்து பாடபேதம் . ) 
ஆசையும் பாசமு மன்பு மகத்தடக்கிப் 
பூசிப் பொதிந்த புலாலுடம்பு - ஊசல் 
கயிறற்றாற் போலக் கிடக்குமே கூற்றத் 
தெயிறுற் றிடைமுரிந்தக் கால் . ( 104 ) 
மறந்தொருவன் வாழுமிம் மாயமா வாழ்க்கை 
அறிந்தொருவன் வாழுமே லில்லைச்- 

செறிந்தொருவன் 
ஊக்க மிறந்துறுதி கொள்ளாக்கா லோகொடிதே 
கூற்ற மிடைகொடுத்த நாள் . ( 68 ) 
தோற்றமுஞ் சம்பிரதம் துப்புரவுஞ் சம்பிரதம் 
கூற்றமுங் கொள்ளுங்காற் சம்பிரதம் - தோற்றங் 
கடைப்பட்ட வாறறிந்து கற்றறிந்தார் துஞ்சார் 
படைப்பட்ட நாயகனே போன்று . ( 174 ) 

( சம்பிரதம் - சித்து , மாயவித்தை . ) 
தெரிவி லிளமையுந் தீப்பிணியு மூப்பும் 
பிரிவுந் துயிலு மொரீஇப் பருவந்து 
பத்தெட்டு நாளைப் பயனிலா வாழ்க்கைக்கு 
வித்துக்குற் றுண்பார் பலர் . ( 113 ) 
பிறப்பிறப்பு மூப்புப் பிணியென்றிந் நான்கு 
மறப்பர் மதியிலா மாந்தர்- குறைக்கூடாச் 
செல்வங் கிளைபொருள் காமமென் றிந்தான்கும் 
பொல்லாப் பொறியறுக்கப் பட்டு . ( 132 ) 


32 


அறநெறிச்சாரம் . 
மூப்புப் பிணியே தலைப்பிரிவு நல்குரவு 
சாக்காடு மெல்லாஞ் சலமிலவாய் - நோக்கீர் 
பருந்துக் கிரையாமிவ் யாக்கையைப் பெற்றால் 
மருந்து மறப்பதோ மாண்பு . ( 133 ) 
நீக்கரு நோய்மூப்புத் தலைப்பிரிவு நல்குரவு 
சாக்காடென் றைந்து களிறுழக்கப் போக்கரிய 
துன்பத்துட் டுன்ப முழப்பர் துறந்தெய்தும் 
இன்பத் தியல்பறியா தார் . { 13 + } 
எக்காலுஞ் சாத லொருதலையே யானுனக்குப் 
புக்கி னிறையத் தருகிலேன் - மிக்க 
அறிவனை வாழ்த்தி அடவி துணையாத் 
திறத்தன்மேற் சார்த றலை . 11201 

[ சாதறலை - பாடபேதம் .) 
அங்க மறவாடி யங்கே படமறைந் 
தங்கே யொருவண்ணங் கோடலா - லென்றும் 
அரங்காடு கூத்தனே போலு முயிர்தான் 
சுழன்றாடு தோற்றப் பிறப்பு . (15) 
இக்காலத் திவ்வுடம்பு செல்லும் வகையினாற் 
பொச்சாவாப் போற்றித்தா நோற்பாரை - மெச்சா 
தலந்து தம் வாய்வந்து கூறு மவரின் 
விலங்குக ணல்ல மிக . ( 165 ) 


ப 


எண்ணற் கரிய விடையூ றுடையதனைக் 
கண்ணினாற் கண்டு கருதாதே- புண்ணின்மேல் 
வீக்கருவி பாய விருந்தற்றால் மற்றதன்கட் 
டீக்கருமஞ் சோர விடல் . ( 117 ) 
ஒருபாக னூருங் களிறைந்து நின்ற 
இருகா னெடுங்குரம்பை வீழின்- 

தருகாலாற் 
பேர்த்தன்ற லாகாப் பெருந்துன்பங் கண்டாலும் 
ஓர்த்தூன்றி நில்லா துலகு . ( 206 ) 


அறநெறிச்சாரம் . 


33 . 


நெடுந்தூ ணிருகாலா நீண்முதுகு தண்டாக் 
கொடுங்கால் விலாவென்பு கோலி - யுடங்கிய நற் 
புன்றோலால் வேய்ந்த புலால்வாய்க் குரம்பையை 
இன்புறுவ ரேழை யவர் . ( 208 ) 
என்புகா லாக விருதோளும் வேயுளா 
ஒன்பது வாயிலு மூற்றறத் - துன்பக் 
குரம்பை யுடையார் குடிபோக்கு நோக்கிக் 
கவர்ந்துண்ணப் போந்த கழுகு . ( 209 ) 
நீத்தொழிந்த வாறைந் தடக்கியபின் நிச்சயமே 
வாய்த்தமைந்த வாயில்பெண் ணாளையுங்- கூத்தற்கு 
வாளேறோ டோசை விளைநில மிவ்வல்லாற் 

கேளா யுடன் வருவ தில் . ( 219 ) 
( வாய்த்தமைந்த வாயப் பெண்ணானை என்று ஒரு பிரதியில் பாடம் . ) 


வாழ்நாளிற் பாகந் துயினீக்கி மற்றவற்றுள் 
வீழ்நா ளிடர்மூப்பு மெய்கொள்ளும்- வாழ்நாளுட் 
பன்னோய் கவற்றப் பரிந்து குறையென்னை 
அன்னோ வளித்திவ் வுலகு . ( 135 ) 
உடம்புங் கிளையும் பொருளும் பிறவுந் 
தொடர்ந்து பின் செல்லாமை கண்டு - மடங்கித் 
தவத்தொடு தானம் புரியாது வாழ்வா 
ரவத்தங் கழிகின்ற நாள் , ( 144 )) 
போற்றியே போற்றியே யென்று புதுச்செல்வம் 
தோற்றியார் கண்ணெல்லாந் தொண்டேபோ - லாற்றப் 
பயிற்றிப் பயிற்றிப் பலவுரைப்ப தெல்லாம் 
வயிற்றுப் பெருமான் பொருட்டு , ( 163 ) 
புகாவுண்பா ரல்லுண்ணார். போகுந் துணைக்கட் 
டவாவினை வந்தடையக் கண்டு - மவாவினைப் 
பற்றுசெய் தென்னை பயமின் னன்னெஞ்சே 
ஒற்றி யுடம்போம்பு தற்கு . ( 119 ) 

3 


34 


அறநெறிச்சாரம் . 
நன்ஞான நற்காட்சி நல்லொழுக்க மென்றிவை 
தன்னான் முடித்தறா னில்லையேற்- பொன்னே 
பொலாவட்டஞ் செய்த வணிகலந் தேயகிற்போ 
லுலாய்வட்ட நில்லா துடம்பு . ( 131 ) 

( நான்காமடி அலகிட இயையவில்லை . ) 


தூய்தன்மை. 
புழுப்போ லுவர்ப்பூறிப் பொல்லாங்கு நாறும் 
அழுக்குடம்பு தன்னுள் வளர்ந்தாய்- விழுத்துமிழ்ந் 
தின்ன நடையா யிறக்கும் வகையினை 
நன்னெஞ்சே நாடாய்கா ணற்கு . ( 190 ) 
ஒழுக்க மிலனாகி யோர்த்துடைய னென்னும் 
புழுப்பொதிந்த புண்ணிற் கொடிதாங்- கழுக்கிரையை 
ஓம்பிமற் றென்னை யுறுதிக்க ணில்லாக்கா 
றேம்பி விடுதலே நன்று . ( 136 ) 


முடையுடை யங்கணம் நாடோறு முண்ட 
கடை முறைவாய் போதரக் கண்டுந்- தடுமாற்றில் 
சாவாப் பிறவாவிச் சம்பிரத வாழ்க்கைக்கு 
மேவாதா மெய்கண்டார் நெஞ்சு. ( 183 ) 


வயிறு நிறைக்குமேல வாவின்மிக் கூறிச் 
செயிரிடைப்பா டெய்துமாஞ் சீவன்- வயிறுமோர் 
பெற்றியா லார்த்திப் பெரும்பயன் கொள்வதே 
கற்றறிந்த மாந்தர் கடன் . ( 210 ) 


புலனடக்கல் . 


புலன்கள் பொருட்டாகப் பொச்சாந்து நெஞ்சே 
சலங்களைச் சார வொழுகல்-- புலன்கள் 
ஒறுக்கும் பருவத் துசாத்துணையு மாகா 
வெறுத்து நீ யுண்டல் கடன் . ( 181 ) 


அறநெறிச்சாரம் . 

35 
புகாப்பெருக வூட்டிற் புலன்கண் மிக்கூறி 
அவாப்பெருகி யற்றந் தருமால் - புகாவுமோர் 
பெற்றியா னூட்டிப் பெரும்பயன் கொள்வதே 
கற்றறிந்த மாந்தர் கடன் . ( 122 ) 
ஒறுக்கிலே னூர்பசை யென்கட் பிறரை 
ஒறுக்கிற்பெ னென்றுரைப்பை யாகில் - கறுத்தெறிந்து 
கற்கறித்துக் கற்கொண் டெறிந்தாரைக் காய்கல்லா 
பற்கழனா யன்ன துடைத்து . ( 99 ) 
( கறுத்தெறிந்த கற்குறித்து ...... காக்கல்லா - பாடபேதம் .) 


உள்ளப் பெருக்குதிரை யூர்ந்து வயப்படுத்திக் 
கள்ளப் புலனைந்துங் காப்பமைத்து- வெள்ளப் 
பிறவிக்க ணீத்தார் பெருங்குணத் தாரைத் 
துறவித் துணைபெற்றக் கால் . ( 203 ) 
பரிந்தெனக்கோர் நன்மை பயப்பாய்போ னெஞ்சே 
அரிந்தென்னை யாற்றவுந் தின்னல்-புரிந்து நீ 
வேண்டுவ வேண்டுவே னல்லேன் விழுக்குணம் 
பூண்டேன் பொறியிலி போ . ( 186 ) 
தன்னைத்தன் னெஞ்சங் கரியாகத் தானடங்கின் 
பின்னைத்தா னெய்தா நலனில்லை-- தன்னைக் 
குடிகெடுக்குந் தீநெஞ்சிற் குற்றேவல் செய்தல் 
பிடிபடுக்கப் பட்ட களிறு . ( 207 ) 
உள்ளூ ரிருந்துந்தம் முள்ளமறப் பெற்றாரேல் 
கள்ள விழ் சோலையாங் காட்டுளார் காட்டுள்ளும் 
உள்ள மறப்பெறு கல்லாரேல் நாட்டுள்ளும் 
நண்ணி நடுவூ ருளார் . (215 ) 
நின்னை யறப்பெறு கிற்கிலே னன்னெஞ்சே 
பின்னையான் யாரைப் பெறுகிற்பேன்- நின்னை 
அறப்பெறு கிற்பேனேல் பெற்றேன்மற் றீண் 
அறக்கக் திறப்பதோர் தாள் . ( 191 ) 


பர் 


1 . 


36 


அறநெறிச்சாரம் . 


ஆதன் பெருங்களி யாள னவனுக்குத் 
தோழன்மா ரைவரும் வீண்கிளைஞர்- தோழர் 
வெறுப்பளவு முண்டெழுந்து போனக்கா லாதன் 
இறுக்குமா முண்ட கடன் . ( 129 ) ( ஆதன் - அறிவிலான் . ) 
தன்னொக்குந் தெய்வம் பிறிதில்லை தான்றன்னைப் 
பின்னை மனமறப் பெற்றானேல் - என்னை 
எழுத்தெண்ணே நோக்கி யிருமையுங் கண்டாங் 
கருட்கண்ணே நிற்ப தறிவு . ( 171 ) 
தடுமாற்ற மஞ்சிய தம்மை யுடையார் 
விடுமாற்றந் தேர்ந்தஞ்சித் துஞ்சார் - தடுமாற்றம் 
யாது மறியாருந் துஞ்சார்த மைம்புலனு 
மாரும்வகை யாதாங்கொ லென்று . ( 175 ) 
ஆர்வில் பொறியைந்திற் காதி யிருவினையால் 
தீர்விலநீ கோதாதி சேர்விக்குந்- தீர்வில் 
பழியின்மை யெய்திற் பறையாத பாவம் 
வழியும் வருதலு முண்டு , ( 193 ) 
அலைபுனலு ணிற்பினுந் தாமரை யீன்ற 
இலையின்க ணீர்திவளா தாகு- மலைவில் 
புலன்களி னிற்பினும் பொச்சாப் பிலரே 
மலங்கடி வாளா தவர்க்கு . ( 214 ) 

ஊழ் . 
பெற்றி கருமம் பிழையாமற் செய்குறின் 
பற்றின்க ணில்லா தறஞ்செய்க- மற்றது 
பொன்றாப் புகழ்நிறுத்திப் போய்ப்பிறந்த வூர்காடிக் 
கன்றுடைத் தாய்போல் வரும் . ( 60 ) 
பேரழிவு சாவு பிறப்பின்பக் துன்பமென் 
ராறுள வந்தா ளமைந்தன - தேறி 
அவையவை வந்தா லழுங்காது விம்மா 
திவையிவை யென்றுணரற் பாற்று . ( 170 ) 

[ பாடபேதம் 

பேதிழவு .) 


அறநெறிச்சாரம் . 


31 


தானே தனக்குப் பகைவனு நட்டானும் 
தானே தனக்கு மறுமையு மிம்மையும் 
தானே தான் செய்த வினைப்பயன் றுய்த்தலால் 
தானே தனக்குக் கரி . . ( 173 ) 
செய்வினை யல்லாற் சிறந்தார் பிறிதில்லை 
பொய்வினை மற்றைப் பொருளெல்லா - மெய்வினவில் 
தாயார் மனைவியார் தந்தையார் மக்களார் 
நீயார் நினைவாழி நெஞ்சு . ( 180 ) 
உயிர்திகிரி யாக வுடம்புமண் ணாகச் 
செயிர்கொள் வினைகுயவ னாகச் செயிர்தீரா 
எண்ணருநல் யாக்கைக் கலம்வனையு மற்றதனுள் 
எண்ணருநோய் துன்ப மவர்க்கு . ( 216 ) 
முற்பிறப்பிற் சஞ்செய்த புண்ணியத்தி னல்லதோர் 
இற்புறத் தின்புறா நின்றவ - ரிப்பிறப்பே 
இன்னுங் கருதுமே லேதங் கடிந்தறத்தை 
முன்னி முயன்றொழுகற் பாற்று . ( 58 ) 
( இற்பிறந்தின் புரு நின்றவ ரிற்பிறப்பே - பாடபேதம் .] 
அம்மைத் தாஞ்செய்த அறத்தின் வருபயனை 
இம்மைத்துய்த் தின்புறா நின்றவர் - உம்மைக் 
கறஞ்செய்யா தைம்புலனு மாற்றுதல் நல்லாக் 
கறந்துண்டஃ தோம்பாமை யாம் . ( 57 ) 
இறந்த பிறப்பிற்றாஞ் செய்த வினையைப் 
பிறந்த பிறப்பா லறிக - பிறந்திருந்து 
செய்யும் வினையா லறிக வினிப்பிறந் 
தெய்தும் வினையின் பயன் . ( 59 ) 
தாய்தந்தை மக்களுடன்பிறந்தார் சுற்றத்தா 
ராய்வந்து தோன்றி யருவினையால்- மாய்வதன் கண் 
மேலைப் பிறப்பு மிதுவானான் மற்றென்னை ? 
கூலிக் கழுத குறை . ( 143 ) 

inn 


IV . மனைவாழ்க்கை . 

நற்பெண்டிர் . 
வினைகாத்து வந்த விருந்தோம்பி நின்றால் 
மனைவாழ்க்கை நன்று தவத்திற் -- புனைகோதை 
மெல்லிய னல்லாளு நல்லள் விருந்தோம்பிச் 
சொல்லெதிர் சொல்லா ளெனில் . ( 89 ) 
கொண்டான் குறிப்பொழுகல் கூறிய நாணுடைமை 
கண்டது கண்டு விழையாமை - விண்டு 
வெறுப்பன செய்யாமை வெஃகாமை நீக்கி 
உறுப்போ டுணர்வுடையாள் பெண் . ( 90 ) 
மடப்பதூஉ மக்கட் பெறுவதூஉம் பெண்பான் 
முடிப்பதூஉ மெல்லாருஞ் செய்வர்- படைத்ததனால் 
இட்டுண்டில் வாழ்க்கை புரிந்துதா நல்லறத்தே 
நிற்பாரே பெண்டிரென் பார் . ( 91 ) 
வழிபா டுடையளாய் வாழ்க்கை நடாஅய் 
முனியாது சொல்லிற்றுச் செய்தாங் - கெதிருரையா 
தேத்திப் பணியுமே லில்லாளை யாண்மகன் 
போற்றிப் புனையும் பரிந்து . ( 92 ) ( புரிந்து - பாடபேதம் . ) 


தீப்பெண்டிர் . 
தலைமகனிற் றீர்ந்துறைத றான்பிறரிற் சேர்தல் 
நிலைமையி றீப்பெண்டிர்ச் சேர்தல்- கலனணிந்து 
வேற்றூர்ப் புகுதல் விழாக்காண்ட னோன் பிடுதல் 
கோற்றொடியாள் கோளழியு மாறு . ( 94 ) 
அயலூ ரவன்போக வம்மஞ்ச ளாடிக் 
கயலேர்கண் ணார வெழுதிப் - புயலைம்பால் 
வண்டோச்சி நின்றுலாம் வாளேர் தடங்கண்ணாள் 
தண்டோச்சிப் பின் செல்லுங் கூற்று . ( 93 ) 


அறநெறிச்சாரம் . 


39 ; 


இல்வாழ்க்கை . 
மருவிய காதன் மனையாளுந் தானும் 
இருவரும் பூண்டுய்ப்பி னல்லால்-- ஒருவரால் 
இல்வாழ்க்கை யென்னு மியல்புடை வான் சகடம் 
செல்லாது தெற்றிற்று நின்று . ( 8S ) 


பிச்சையு மையமு மிட்டுப் பிறன்றார் 
நிச்சலு நோக்காது பொய்யொரீஇ - நிச்சலுங் 
கொல்லாமை காத்துக் கொடுத்துண்டு வாழ்வதே 
இல்வாழ்க்கை யென்னு மியல்பு . ( 71 ) 


விருந்து புறந்தரான் வேளாண்மை செய்யான் 
பெருந்தக் கவரையும் பேணான் - பிரிந்து போய்க் 
கல்லான் கடுவினை மேற்கொண் டொழுகுமேல் 
இல்வாழ்க்கை யென்ப திருள். ( 72 ) 


அட்டுண்டு வாழ்வார்க் கதிதிக ளெஞ்ஞான்றும் 
அட்டுண்ணா மாட்சி யுடையவர் - அட்டுண்டு 
வாழ்வார்க்கு வாழ்வா ரதிதிக ளென்றுரைத்தல் 
வீழ்வார்க்கு வீழ்வார் துணை . ( 85 ) 


ஈகை . 


நொறுங்குபெய் தாக்கிய கூழார வுண்டு 
பிறங்கிரு கோட்டொடு பன்றியும் வாழும் 
அறஞ்செய்து வாழ்வதே வாழ்க்கைமற் றெல்லாம் 
வெறும்பேழை தாழ்க்கொளீஇ யற்று . ( 78 ) 


உப்புக் குவட்டின் மிசையிருந் துண்ணினும் 
இட்டுணாக் காலத்துக் கூராதாம் : தொக்க 
உடம்பும் பொருளு முடையானோர் நன்மை 
தொடங்காக்கா லென்ன பயன் . ( 74 ) 


40 


அறநெறிச்சாரம் . 


பெற்றநாள் பெற்றநாள் பெற்றதனு ளாற்றுவதொன் 
றிற்றைநா ளீத்துண் டினிதொழுகல் -- சுற்று 
மிதனி லிலேசுடை காணோ மதனை 
முதனின் றிடைதெரியுங் கால் . ( 75 ) 


( இற்றைநாட் கீத்துண்டி நீத்தொழுகல் -- சுற்றம் - பாடபேதம் . ] 


கொடுத்துக் கொணர்ந்தறஞ் செல்வங் கொடாது 
விடுத்துத்தம் வீறழிதல் கண்டார்- கொடுப்பதன்கண் 
ஆற்ற முடியா தெனினுந்தா மாற்றுவார் 
மாற்றார் மறுமைகாண் பார் . ( 73 ) 


பட்டார்ப் படுத்துப் படாதார்க்கு வாட்செறித்து 
விட்டொழிவ தல்லாலவ் வெங்கூற்ற - மொட்டிக் 
கலாய்க்கொடுமை செய்யாது கண்டதுபாத் துண்டல் 
புலாற்குடிலா லாய பயன் . ( 103 ) 


தண்டாமம் பொய்வெகுளி பொச்சாப் பழுக்காறென் 
றைந்தே கெடுவார்க் கியல்பென்ப- பண்பாளா 
ஈத வறித லியற்றுத லின்சொற்கற் 

றாய்த லறிவார் தொழில் . ( 164 ) 
( தண்டாமம் - மானம் . பொச்சாப்பு - மாயை இயற்றுதல் - தருமங் 

தேடுதல் .) 


நீத்தாற்றி நின்ற நிலையினா ருண்டக்கால் 
ஈத்தாற்றி னாரு முயப்போவர்-- நீத்தாற்றிற் 
பெற்றி புணையன்னார் பேர்த்துண்ணா விட்டக்கா 
லெற்றா னுயப்போ முலகு . ( 32 ) 


கொடுத்துய்யப் போமாறு கொள்வான் குணத்தில் 
வடுத்தீர்ந்தா ருண்ணிற் பெறலாம்- கொடுத்தாரைக் 
கொண்டுய்யப் போவார் குணமுடையா ரல்லாதார் 
உண்டீத்து வீழ்வார் கிழக்கு , ( 81 ) 


41 


அறநெறிச்சாரம் . 
அடங்கி யடங்கினார்க் கீத றலையே யடங்கா 
தடங்கினார்க் கீத லிடையே - நுடக்கிடையாய் 
ஏற்பானுந் தானு மடங்காக்கா லஃதென்ப 
தோற்பாவைக் கூத்தினுட் போர் . ( 53 ) 


( முதலடி ஐஞ்சீரடி . ) 


வாழ்நாளுடம்பு வலிவனப்புச் செல்கதியுந் 
தூமா ணினைவொழுக்கங் காட்சியுந்- தாமாண்ட 
உண்டி கொடுத்தான் கொடுத்தலா லூண்கொடையோ 
டொன்றுங் கொடையொப்ப தில் . ( 87 ) 


E 


பரப்புநீர் வையகத்துப் பல்லுயிர்கட் கெல்லாம் 
இரப்பாரில் வள்ளல்களு மில்லை- இரப்பவர் 
இம்மைப் புகழு மினிச்செல் கதிப்பயனும் 
தம்மைத் தலைப்படுத்த லால் . ( 220 ) 


[ முதல்வரியில் பல்லவருளெல்லாரும் என்ற பாடம் அலகிட இயைய 

வில்லை . ) 


செல்வத்தைப் பெற்றார் சினங்கடிந்து செவ்வியராய்ப் 
பல்கிளையம் வாடாமற் பாத்துண்டு - நல்ல . 
தான மறவாத தன்மையரே லஃதென்பார் 
வானகத்து வைப்பதோர் வைப்பு . { 

( 76 ) 


ஒன்றாக நல்ல துயிரோம்ப லாக்கதன்பின் 
நன்றாய்ந் தடங்கினார்க் கீத்துண்டல் - என்றிரண்டுங் 
குன்றாப் புகழோன் வருகென்று மேலுலகம் 
நின்றது வாயிற் றிறந்து . ( 63 ) 


சோரப் பசிக்குமேற் சோற்றூர்திப் பகன்மற் 
றீரப் படினு மதுவூரான் -ஆரக் 
கொடுத்துக் குறைகொள்ளல் வேண்டு மதனான் 
முடிக்குங் கருமம் பல . ( 121 ) 


42 

அறநெறிச்சாரம் . 
ஈவாரு ளில்லை யுலோப ருலகத்தில் 
யாவருங் கொள்ளாத வாறெண்ணி - மேவரிய 
மற்றுடம்பு கொள்ளும் பொழுதோர்ந்து தம்முடைமை 
பற்று விடுத லிலர் . ( 221 ) 


( பற்றுவிடத் தில்லா தவர் - பாடபேதம் . ) 


இட்டக் கடைத்தரா ரீண்டும் பலிமரீஇப் 
பட்ட வழங்காத பான்மையார்-- நட்ட 
சரிகையாற் காணுஞ் சுலாக்கோலாற் காணுஞ் 
சொரிவதா மாபோற் சுரந்து . ( 77 ) 


கொடுப்பான் பசைசார்ந்து கொள்வான் குணத்திற் 
கொடுக்கப் படுத லமையின் அடுத்தடுத்துச் 
சென்றாங் கடைந்து களைவினை யென்பரே 
வென்றார் விளங்க விரித்து . ( 80 ) 


கொடுப்பான் வினையல்லன் கொள்வானு மல்லன் 
கொடுக்கப் படும் பொருளு மென்றால் 

- அடுத்தடுத்து 
கல்லவை யாதாங்கொல் நாடி யுரையாய் நீ 
நல்லவர் நாப்பண் நயந்து . ( 79 ) 


( மன்றால் - பாடபேதம் . ) 


V. வீட்டுலகமெய்தல் . 


அறிவு மிகப்பெருக்கி ஆங்கார நீக்கிப் 
பொறியைந்தும் வெல்லும் வாய் போற்றிச் - செறிவினான் 
மன்னுயி ரோம்புந் தகைத்தேகா ணன்ஞானந் 
தன்னை யுயக்கொள் வது . ( 205 ) 


சோறியாரு முண்ணாரோ சொல்லியாருஞ் சொல்லாரோ 
வேறியாரும் வையத்து ளேறாரோ - தேறி 
உரியதோர் ஞானங்கற் றுள்ளந் திருத்தி 
அரிய துணிவதா மாண்பு . ( 125 ) 


பாம்புண்ட நீரெல்லா நஞ்சாம் பசுவுண்ட 
தேம்படு தெண்ணீ ரமுதமாம் - ஓம்பற் 
கொளியா முயர்ந்தார்கள் ஞான மதுபோற் 
களியாங் கடையாயார் மாட்டு . ( 52 ) 


கெடுக்கப் படுவது தீக்கரும நாளும் 
கொடுக்கப் படுவ தருளே - அடுத்தடுத் 
துண்ணப் படுவது நன்ஞான மெப்பொழுதும் 
எண்ணப் படுவது வீடு . ( 64 ) 


இந்தியக் குஞ்சரத்தை ஞானப் பெருங்கயிற்றால் 
சிந்தனைத் தூண்பூட்டிச் சேர்த்தியே - பந்திப்பர் 
இம்மைப் புகழும் இனிச்செல் கதிப்பயனும் 
தம்மைத் தலைப்படுத்து வார். ( 192 ) 


உணர்ச்சியச் சாக உசாவண்டி யாகப் 
புணர்ச்சிப் புலனைந்தும் பூட்டி - உணர்ந்ததனை 
ஊர்கின்ற பாக னுணர்வுடைய னாகுமேல் 
பேர்கின்ற தாகும் பிறப்பு . ( 169 ) 


-44 


அறநெறிச்சாரம் . 


தறுகட் டறுகட்பந் தன்னைத்தா னேவல் 
உறுதிக் குறுதி யுயிரோம்பி வாழ்தல் 
அறிவிற் கறிவாவ தெண்ணின் மறுபிறப்பு 
மற்றீண்டு வாரா நெறி . ( 126 ) 


( தறுகட்டறுகட்பம் - பெருமைக்கெல்லாம் பெருமை .) 


உயிர்வித்தி பூன்விளைத்துக் கூற்றுண்ணும் வாழ்க்கைச் 
செயிர்வித்திச் சீலந்தின் றென்னை ? -- செயிரினை 
மாற்றி மறுமை புரிகிற்பிற் காணலாங் 
கூற்றங் குறுகா விடம் . ( 110 ) 


இருளே யுலகத் தியற்கை இருளகற்றுங் 
கைவிளக்கே கற்ற வறிவுடைமை - கைவிளக்கி 
னெய்யே தன் னெஞ்சத் தருளுடைமை நெய்பயந்த 
பால்போ லொழுக்கத் தவரே பரிவில்லா 
மேலுலக மெய்து பவர். ( 146 ) 


ஆர்வமுஞ் செற்றமு நீக்கி யடங்குதல் 
சீர்பெறு வீட்டு நெறியென்ப -- நீர்புகப் 
பட்டிமை புக்கா னடங்கின னென்பது 
கெட்டார் வழியியக்கு மாறு . ( 166 ) 


அருளால் அறம்வளரும் ஆள்வினையா னாக்கம் 
பொருளாற் பொருள் வளரும் நாளும் - தெருளா 
விழைவின்பத் தால் வளருங் காமம் அக்காமம் 
விழைவின்மை யால்வளரும் வீடு . ( 141 ) 


பண்ணமை யாழ்குழல் கீதமென் றின்னவை 
நண்ணி நயப்ப செவியல்ல-- திண்ணிதின் 
வெட்டெனச் சொன்னீக்கி விண்ணின்பம் வீட்டொடு 
கட்டுரை கேட்ப செவி . ( 195 ) 


45 


அறநெறிச்சாரம் . 
புண்ணாகப் போழ்ந்து புலால்பழிப்பத் தாம்வளர்ந்த 
வண்ணப்பூண் பெய்வ செவியல்ல- 

நுண்ணூல் 
அறவுரை கேட்டுணர்ந் தஞ்ஞான நீக்கி 
மறவுரை விட்ட செவி . ( 194 ) 


கண்டவர் காமுறூஉங் காமருசீர் காதிற் 
குண்டலம் பெய்வ செவியல்ல -- கொண்டுலகில் 
மூன்று முணர்ந்தவற்றின் முன்னது முட்டின்றிச் 
சூன்று சுவைப்ப செவி . ( 196 ) 
பொருளெனப் போழ்ந்தகன்று பொன்மணி போன்றெங்கும் 
இருளறக் காண்பன கண்ணல்ல - மருளறப் 
பொய்க்காட்சி நீக்கிப் பொருவறு முக்குடையான் 
நற்காட்சி காண்பன கண் . ( 197 ) 
சாந்தும் புகையுந் துருக்கமுங் குங்குமமு 
மோந்தின் புறுவன ஆக்கல்ல - வேந்தின் 
அலங்குசிங் காதனத் தண்ண லடிக்கீழ் 
இலங்கிதழ் மோப்பதா மூக்கு . ( 198 ) 


கைப்பன கார்ப்புத் துவர்ப்புப் புளிமதுரம் 
உப்பிரதங் கொள்வன நாவல்ல - தப்பாமல் 
வென்றவன் சேவடியை வேட்டுவந் தெப்பொழுது 
நின்று துதிப்பதா நா . ( 199 ) 
கொல்வதூஉங் கள்வதூஉ மின்றிப் பிறர்மனையிற் 
செல்வதூஉஞ் செய்வன காலல்ல- தொல்லைப் 
பிறவி தணிக்கும் பெருந்தவர் பாற்சென் 
றறவுரை கேட்பிப்ப கால் . ( 200 ) 
குற்றங் குறைத்துக் குறைவின்றி மூவுலகில் 
நற்ற மறைத்தாங் கருள்பாப்பி - முற்ற 
உணர்ந்தானைப் பாடாத நாவல்ல வல்ல 
சிறந்தான்றாள் சேராத் தலை . ( 201 ) 


46 

அறநெறிச்சாரம் . 
உடன்பிறந்த மூவ ரொருவனைச் சேவித் 
திடங்கொண்டு சின்னா ளிருப்பர்- இடங்கொண்ட 
இல்லத் திருவ ரொழிய வொருவனே 
செல்லு மவன்பின் சிறந்து . ( 130 ) 


கட்டெனச் சொல்லியக்காற் கற்பிளப்பிற் றீயேபோல் 
பொட்டப் பொடிக்குங் குரோதத்தை- வெட்டெனக் 
காய்த்துவரக் கண்டக்காற் காக்குந் திறலாரே 
மோக்க முடிவெய்து வார் . ( 100 ) 


நல்வினை நாற்கால் விலங்கு நவைசெய்யுங் 
கொல்வினை யஞ்சிக் குயக்கலம் - நல்ல 
உறுதியு மல்லவும் நாட்பேர் மரப்பேர் 
இறுதியி லின்ப நெறி . ( 137 ) 


பறவை யரும்பொரு ளின்சொன் முதிரை 
உறுதிக்கண் னூனுண் விலங்கு - சிறியன 
நீர்ப்புட் குயக்கலம் புல்லவை யூர்வது 
பேர்த்தீண்டு வாரா நெறி . ( 138 ) 


உட்கப் படுமெழுத் தோரிரண் டாவதே 
கட்கப் படுமெழுத்து மத்துணையே - யொட்டி 
இழுக்கா வெழுத்தொன் றிமிழ்கடற் றண்சேர்ப்ப 
விழுச்சார்வு வேண்டு பவர்க்கு . ( 139 ) 


முப்பெயர் மூன்று முடன்கூட்டி யோரிடத்துத் 
தப்பிய பின்றைத்தம் பேரொழித்- தப்பால் 
பெறுபெயதை கரயம் பெறுப்வேவையத் 
துறுமவின இயலுலா மொருக்கு , (440 ) 


அறநெறிச்சாரம் . 


47 


பொது . 
ஆற்றாமை யூர வறிவின்றி யாதொன்றும் 
தேற்றா னெனப்பட்டு வாழ்தலின் - மாற்றி 
மனையி னகன்று போய் மாபெருங் காட்டில் 
நினையி லுடம்பிடுத னன்று . ( 155 ) 
நல்லற மெந்தை நிறையெப் மை நன்குணருங் 
கல்வியென் றோழன் றுணிவெம்பி - யல்லாத 
பொய்ச்சுற்றத் தாரும் பொருளோ பொருளாய 
இச்சுற்றத் தாரி லெனக்கு . ( 160 ) 
மக்களே பெண்டிர் மருமக்க டாய்தந்தை 
ஒக்க வுடன் பிறந்தா சென்றிவர்கள் - மிக்க 
கடும்பகை யாக வுழலு முயிர்தா 
னெடுந்தடு மாற்றத்து ணின்று . ( 161 ) 


| 


அளற்றகத்துத் தாமரையா யம்மல ரீன்றாங் 
களற்றுடம் பாமெனினு ஈன்றா - மளற்றுடம்பி 
னன்ஞான நற்காட்சி நல்லொழுக்க மென்றிவை 
தன்னாற் றலைப்படுத லான் . ( 177 ) 
தோற்றமில் லாத வொருவனைப் பின்னின்றாங் 
காற்ற நலிவ ரிருநால்வர் - ஆற்றவும் 
நல்லார்போ லைவர் பகைவளர்ப்பர் மூவராற் 
செல்லு மவன்பின் சிறந்து . ( 179 ) 
அருவினையு மாற்றும் வருபயனு மாக்கும் 
இருவினையு நின்று விளையும் - திரிவின்றிக் 
கண்டுணர்ந்தார்க் கல்லது காட்டதரு நாட்டதருங் 

கொண்டுரைப்பா நிற்றல் குதர் . ( 2171 
( குதர்தல் -தெறுதல் . குதர்செய்தல் - கிழித்தல் - பிரித்தல் . குதர் - பிரிவு . 

குதர்செல்ல வழிதப்பிச்செல்ல . “ குதர் சென்று கொள்ளாத 
காவையினிதே ” என்பது , இனியா: நாற்பது . ) 


48 


அறநெறிச்சாரம் . 
நாலிறகிற் கண்ணிலதே யெனினு நன்பொருளின் 
பேரிறையா னூண்பெயரிற் பிற்சிறக்கு மோரிரண் 
டிறகிற்கண் ணுளதே யெனிலு மதனை 
வெருண்டு விலங்காமற் கா . ( 218 ) 


இந் நூற்பயன் . 
ஆதியின் றொல்சீர் அறநெறிச் சாரத்தை 
ஒதியுங் கேட்டு முணர்ந்தவர்க்குச் - சோதி 
பெருகிய வுள்ளத்த ராய்வினைக டீர்ந்து 
கருதியவை கூட லெளிது . ( 222 ) 
எந்நூற்க ளோதினுங் கேட்பினு மென்செய்யும் 
பொய்ந்நூ லவற்றின் பொருடெரிந்து- மெய்ந்நூல் 
அறநெறிச் சாரம் அறிந்தார்வீ டெய்துந் 
திறநெறிச் சாரந் தெளிந்து . ( 223 ) 


அவன்கொ லிவன்கொலென் றையப் படாதே 
சிவன்கண்ணே செய்ம்மின்கள் சிந்தை -சிவன்றானும் 
நின்றுகால் சீக்கு நிழறிகழும் பிண்டிக்கீழ் 
வென்றிச்சீர் முக்குடையான் வேந்து . ( 225 ) 


T 


முனைப்பாடி யானைச்சூர் முக்குடைச் செல்வன் 
றனைப்பாடி வந்தோற்குத் தந்த பரிசில் 
வினைப்பாடு கட்டழித்து வீட்டின்ப நல்கி 
வினைப்பாடி வந்தோர்க்கு நீமீ கென்றான் 
நிறைவிளக் குப்போ லிருந்து . 


S. P. C. R. PRESS , VBPERY , MADRAS --- 1912 


